தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TNICCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 1.60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 18 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 2 , 2018 
சித்திரை 19 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049 


பகுதி III - பிரிவு 1(a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழில் துறை 
அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 41 , தொழில் ( MMC . 1) த் துறை , நாள் 10 ஏப்ரல் 2018 .) 


III 


1957 ஆம் ஆண்டு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ( மேம்படுத்தலும் முறைப்படுத்தலும் ) சட்டத்தின் 15 மற்றும் 23 - 0 ஆம் 
பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , அனைத்து செயல்படுத்தும் அதிகாரங்களுடனும் தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு சிறு கனிமச் சலுகை விதிகளில் பின்வரும் திருத்தங்களை செய்கிறார் . 
2 . இதனால் செய்யப்பட்ட இந்த திருத்தங்கள் , 10 ஏப்ரல் 2018 ஆம் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1) விதி 38C-க்குப் பின்னர் , பின்வரும் விதி சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது : 

" 38 - ) கட்டுமான நோக்கங்களுக்கான மணல் இறக்குமதி : - (1) (a ) தமிழ்நாடு மாநில அரசின் பொதுப்பணித் துறை நீங்கலாக , 
கட்டுமான நோக்கங்களுக்காக ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அல்லது ஏனைய மாநிலங்களிலிருந்து அல்லது 
மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து வாங்கப்படுகின்ற மணலை விற்பனை செய்வதற்கு எந்தவொரு நபருக்கும் 
உரிமையில்லை ("இனிமேல் இறக்குமதி செய்யப்பட்ட மணல் எனக் குறிப்பிடப்படும்") . அத்தகைய உரிமை , மாநில அரசின் பொதுப் 
பணித்துறையிடம் மட்டுமே நிலைப் பெற்றிருக்கும் . 

( b ) எந்தவொரு நபரும் , இறக்குமதி செய்யப்பட்ட மணலை அவருடைய சொந்த பயன்பாட்டிற்கு கொண்டுச் செல்லக்கூடாது 
அல்லது தமிழ்நாடு மாநிலத்தின் எல்லைத்தாண்டி யாதொரு மாநிலத்தில் அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிப்பகுதியில் அல்லது 
நாட்டில் விற்பனை செய்யக்கூடாது . 

(2) இறக்குமதி செய்யப்பட்ட மணலை இருப்பில் வைத்திருக்கும் உரிமை , தமிழ்நாடு மாநில அரசின் பொதுப்பணித்துறையிடம் 
நிலைப் பெற்றிருக்கும் . 

(3 ) இறக்குமதி செய்யப்பட்ட மணலுடன் , மணல் அள்ளப்பட்ட இடம் மற்றும் எந்த நாட்டிலிருந்து அல்லது மாநிலத்திலிருந்து 
அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிப் பகுதியிலிருந்து நேர்விற்கேற்ப , இறக்குமதி செய்யப்படுகின்ற அல்லது கொண்டு வரப்படுகின்ற 
மணல் தொடர்பான அதன் சட்டபூர்வ கொள்முதல் குறித்த ஆவணங்களும் வைத்திருக்கப்பட வேண்டும் . 


[ 1 ] 


III- 1a -( 18) ( T Sup ) - 1 


மணல் கொநாடி ஆட்சிப்பகுதநிலத்திற்குள் உள்சேர்க்கை-XXII உதவிப்பொறியாக 


(4 ) இறக்குமதி செய்யப்பட்ட மணல் , பொதுப்பணித்துறை வரையறை செய்த குறியீடுகளை நிறைவேற்ற வேண்டும் . மாதிரிகளை 
சேகரிப்பதற்கும் , இறக்குமதி செய்யப்பட்ட மணல் , குறிப்பீடுகளை நிறைவேற்றுகிறதா என்பதை சரிபார்ப்பதற்கும் பொதுப்பணித்துறை 
அதிகாரம் பெற்றுள்ளது . 

(5 ) பொதுப்பணித்துறை , குறிப்பீடுகளை நிறைவு செய்யாத இறக்குமதி செய்யப்பட்ட மணலை , தமிழ்நாடு மாநிலத்திற்குள் கொண்டு 
செல்வதற்கு தடைவிதிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கும் . குறிப்பீடுகளை நிறைவு செய்யாத இறக்குமதி செய்யப்பட்ட மணல் , கடல் வழியாக 
தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் . சாலை வழியாக அல்லது ஏனைய யாதொரு தரைவழிப் போக்குவரத்து 
வாயிலாக , ஏனைய யாதொரு மாநிலத்திற்கு அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிப் பகுதிக்கு அதனை கொண்டுச் செல்லக்கூடாது . 

(6 ) இறக்குமதி செய்யப்பட்ட மணல் , எந்த நாட்டிலிருந்து அல்லது மாநிலத்திலிருந்து அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிப் 
பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அல்லது வாங்கப்படுகிறது , கொள்முதல் விலை ஈட்டுறதி , சரக்குக் கட்டணங்கள் மற்றும் 
பொருந்தத்தக்க வரிகள் அல்லது தீர்வைகள் போன்ற காரணிகளை சார்ந்து அளவு அடிப்படையில் மாநில அரசால் நிர்ணயிக்கப்பட்ட 
விலை வீதத்தில் பொதுப் பணித்துறைக்கு மட்டுமே விற்பனை செய்யப்படும் . 

(7 ) பொதுப் பணித்துறையால் வழங்கப்பட்டு , பொதுப் பணித்துறையின் உதவிப்பொறியாளர் அல்லது உதவி செயற்பொறியாளரால் 
( நீர்வள ஆதாரங்கள் துறை) உரியவாறு சான்றளிக்கப்பட்ட , பிற்சேர்க்கை - XXIII- இல் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் உள்ள செல்திறன்மிக்க 
போக்குவரத்து அனுமதியின்றி , தமிழ்நாடு மாநிலத்திற்குள் உள்ள யாதொரு துறைமுகத்திலிருந்து அல்லது யாதொரு மாநிலங்களிலிருந்து 
அல்லது மத்திய அரசின் நேரடி ஆட்சிப்பகுதியிலிருந்து பொதுப் பணித்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் கிடங்குகளுக்கு , இறக்குமதி 
செய்யப்பட்ட மணல் கொண்டுச் செல்லப்படக்கூடாது . 

(8 ) பொதுப் பணித்துறையால் வழங்கப்பட்டு , பொதுப் பணித்துறையின் உதவிப் பொறியாளர் அல்லது உதவி செயற்பொறியாளரால் 
(நீர்வள ஆதாரங்கள் துறை ) உரியவாறு சான்றளிக்கப்பட்ட , பிற்சேர்க்கை - XXIV - இல் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் , சரக்கு எடுத்துச் 
செல்வதற்கான அனுமதிச் சீட்டு (Transit Pass ) பெறாமல் பொதுப் பணித்துறையால் பேணப்பட்டு வரும் யாதொரு கிடங்கிலிருந்து 
இறக்குமதி செய்யப்பட்ட மணலை எந்தவொரு நபரும் கொண்டுச் செல்லக்கூடாது . 

( 9 ) இந்த விதியின் யாதொரு விதித்துறைகளை மீறுகின்ற எந்தவொரு நபருக்கும் இரண்டாண்டுகள் வரையில் சிறைத் தண்டனை 
அல்லது ஐந்து இலட்சம் ரூபாய் வரையில் அபராதம் அல்லது இவ்விரண்டும் விதிக்கப்படும் . 

(10 ) பொதுப்பணித்துறை , இறக்குமதி செய்யப்பட்ட மணலின் இருப்பு , கொண்டுச் செல்லுதல் மற்றும் விற்பனை தொடர்பாக , 
அவ்வப்போது உத்தரவுகளை பிறப்பிக்கும் . 

விளக்கம்: - இந்த விதியின் செயல்நோக்கத்திற்காக "மணல் " என்பது சிலிக்கா மணல் அல்லது கார்னெட் மணல் போன்ற 
தொழிலக மணல் நீங்கலாக , செய்முறைப்படுத்தப்பட்டு மற்றும் சலிக்கப்பட்டு கட்டுமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற 
சாதாரண மணல் என்று பொருள்படும் . 
(2 ) பிற்சேர்க்கை - XXII - க்கு பின்னர் , பின்வரும் பிற்சேர்க்கைகள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன: 

" பிற்சேர்க்கை - XXIII 
இறக்குமதி செய்யப்பட்ட இடத்திலிருந்து பொதுப் பணித்துறை கிடங்கிற்கு , இறக்குமதி செய்யப்பட்ட மணலை கொண்டுச் 
செல்வதற்கு , பொதுப் பணித்துறையால் வழங்கப்பட்ட போக்குவரத்து அனுமதி 

அனுமதி எண் . 


நாள் . 


1 . இறக்குமதி செய்யப்பட்ட மணலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதற்கான ஆணை எண் மற்றும் நாள் . 


2 . மணலை இறக்குமதி செய்கின்ற அமைவிடம் 
3 . கொண்டுச் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட மணலின் அளவு 
4 . வண்டி எண் 
5 . அனுமதி வழங்கப்பட்ட நாளும் நேரமும் 
6 . இந்த அனுமதியின் செல்திறன்மிக்க கால அளவு 

7 . எடுத்துச் செல்லப்படுகிற இறக்குமதி செய்யப்பட்ட மணலை , கொண்டு சேர்க்க வேண்டிய பொதுப் பணித்துறையின் கிடங்கு 
அமைந்துள்ள இடம் . 

8 . கொண்டு செல்பவரின் ஓட்டுநரின் பெயரும் கையொப்பமும் . 


அலுவலக முத்திரை 


வழங்கல் அலுவலரின் கையொப்பம் : 
பெயர் : 
பதவிப்பெயர் : 


நிபந்தனைகள் 


1 . வழங்கல் அலுவலரால் கையொப்பமிடப்பட்டு முத்திரையிடுவதற்கு முன்னர் , தொடர் எண்கள் . 1 முதல் 8 வரையிலான விவரங்கள் 
அனைத்தும் உரியவாறு சரிபார்க்கப்பட வேண்டும் . 


2 . இந்த அனுமதி மாற்றத்தக்கதல்ல . 

3 . இந்த அனுமதி , செல்திறன்மிக்க கால அளவிற்கு மட்டுமே செல்திறனுடையதாக இருக்கும் . யாதொரு காலதாமதம் ஏற்படுகின்ற 
நேர்வில் , கொண்டுச் செல்பவரால் ஓட்டுநரால் காலதாமதம் ஏற்பட்டது என்பதை மெய்பிப்பதற்குட்பட்டு , வழங்கல் அலுவலரால் இந்த 
அனுமதியின் செல்திறன் கால அளவு நீட்டிக்கப்படலாம் . 


4 . இந்த அனுமதி , பொதுப்பணித்ததுறை கிடங்கிற்கு பொறுப்பு வகிப்பவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் . இறக்குமதி செய்யப்படுகின்ற 
இடத்திலிருந்து பொதுப்பணித்துறை கிடங்கிற்கு சென்றடைவது குறித்த செல்திறன் மிக்க போக்குவரத்து அனுமதிகள் கொண்ட பதிவேடு 
ஒன்று வைத்து வரப்பட வேண்டும் . 

5 . தமிழ்நாடு 1959 சிறுகனிம சலுகை விதிகளின் விதித்துறைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் அவ்வப்போது விதிக்கப்பட்ட 
ஏனைய யாதொரு சிறப்பு நிபந்தனைகளுக்கு ஒத்திசைவாக செயல்படுவதற்குட்பட்டு இந்த அனுமதி வழங்கப்படுகிறது . 


பிற்சேர்க்கை - XXIV 
பொதுப் பணித்துறை கிடங்கிலிருந்து நுகர்வோருக்கு , இறக்குமதி செய்யப்பட்ட மணலை கொண்டுச் செல்வதற்கு பொதுப் 
பணித்துறையால் வழங்கப்பட்ட அனுமதிச் சீட்டு 


அனுமதி எண் . 


நாள் . 


1 . பொதுப்பணித்துறை கிடங்கின் பெயர் அமைவிடம் 


ட 


ம 


க 


2 . இறக்குமதி செய்யப்பட்ட மணலை , கொண்டு சேர்க்க வேண்டிய முகவரி 
3 . கொண்டுச் செல்லப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட மணலின் அளவு 
4 . செலுத்தப்பட்ட தொகை 
5 . இறக்குமதி செய்யப்பட்ட மணலை கொண்டுச் செல்லும் வண்டியின் பதிவு எண் 
6 . பொதுப்பணித்துறை கிடங்கிலிருந்து அனுமதி சீட்டு வழங்கப்பட்ட நாள் மற்றும் நேரம் 
7 . இந்த அனுமதிச் சீட்டின் செல்திறன் மிக்க கால அளவு 
8 . கொண்டு செல்பவரின் ஓட்டுநரின் பெயரும் கையொப்பமும் 


அலுவலக முத்திரை 


வழங்கல் அலுவலரின் கையொப்பம் : 


பெயர் : 


பதவிப்பெயர் : 


நிபந்தனைகள் 


1 . வழங்கல் அலுவலரால் கையொப்பமிடப்பட்டு முத்திரையிடுவதற்கு முன்னர் , தொடர் எண்கள் 1 முதல் 8 வரையிலான விவரங்கள் 
அனைத்தும் உரியவாறு சரிபார்க்கப்பட வேண்டும் . 
2 . இந்த அனுமதிச் சீட்டு , மாற்றத்தக்கதல்ல . 


3 . இந்த அனுமதிச் சீட்டு , செல்திறன்மிக்க கால அளவிற்கு மட்டுமே செல்திறனுடையதாக இருக்கும் . யாதொரு காலதாமதம் 
ஏற்படுகின்ற நேர்வில் , கொண்டுச் செல்பவரால் ஓட்டுநரால் காலதாமதம் ஏற்பட்டது என்பதை மெய்பிப்பதற்குட்பட்டு , வழங்கல் அலுவலரால் 
இந்த அனுமதியின் செல்திறன் கால அளவு நீட்டிக்கப்படலாம் . 

4 . இந்த அனுமதிச் சீட்டு மணலை ஒப்படைக்கும் இடத்தில் , நுகர்வோரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் . அமலாக்க அதிகாரிகள் 
சரிபார்ப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட மணலை ஒப்படைத்த நாளிலிருந்து , குறைந்தது ஒரு மாத கால அளவிற்கு , இந்த அனுமதி 
சீட்டை நுகர்வோர் வைத்திருக்க வேண்டும் . 


5 . தமிழ்நாடு 1959 சிறுகனிம சலுகை விதிகளின் விதித்துறைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் அவ்வப்போது விதிக்கப்பட்ட 
ஏனைய யாதொரு சிறப்பு நிபந்தனைகளுக்கு ஒத்திசைவாக செயல்படுவதற்குட்பட்டு இந்த அனுமதிச் சீட்டு வழங்கப்படுகிறது . 


K . ஞானதேசிகன் , 
அரசுக் கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 28 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2) த் துறை , நாள் 22 மார்ச் 2018 ) 
1951 - ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/1951) 43 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1955 ஆம் ஆண்டு , மலைத்தோட்டத் 
தொழிலாளர் விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 43 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) உட்பிரிவில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


6 ஆகிறார் 
கள்ளது 
. 


திருத்தங்கள் 
(1 ) 2A ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி (2) - இன் விவர அட்டவணையின் நெடும்பத்தி (3) - இல் ,-- 

(i ) தொடர் எண் 1 இல் " 150 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் 2 இல் " 300 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1500 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( ill ) தொடர் எண் 3 இல் " 600 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 2000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( iv ) தொடர் எண் 4 இல் " 900 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 2500 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( v ) தொடர் எண் 5 இல் " 1200 " என்ற எண்ணிற்குப் பதிலாக 3000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( vi ) தொடர் எண் 6 இல் " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( vii ) (i) தொடர் எண் 7 இல் " 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 10000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( 2 ) விதி 2D .- இல் . - 

(1) துணை விதி (3) இல் , இரண்டு இடங்களில் ரூ . "50/ - ( ரூபாய் ஐம்பது மட்டும் )" என்று அமைந்துள்ளதற்குப் பதிலாக , 
ரூ . "1000/ - ( ரூபாய் ஆயிரம் மட்டும் )" என்று அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) துணை விதி (5 ) இல் , ரூ . " 50/ - ( ரூபாய் ஐம்பது மட்டும்) " என்று அமைந்துள்ளதற்குப் பதிலாக , " ரூ .1000/ 
( ரூபாய் ஒரு ஆயிரம் மட்டும் ) " என்று அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


